Birthday Blessing (TAMIL 


பிறந்த நாள்‌ பாக்கியம்‌ 


R. ஸ்டான்லி, 1 பெப்ருவரி 2021 





பிறந்த நாட்களை ஒன்று அளவுக்குமீறிக்‌ கொண்டாடுவோம்‌; இல்லையேல்‌ 
அதைக்‌ கவனிக்கவே மாட்டோம்‌. வணிகமயமாகும்போது கொண்டாட்டங்கள்‌ 
அத்துமீறுகின்றன. இதற்கு எதிர்ச்செயலாக, இறுக்க மனதுள்ளோர்‌ நியாயமான 
அனுபோகங்களைக்கூட புறந்தள்ளுகின்றனர்‌. பன்னிரு மாதங்களில்‌ நான்‌ 
மகிழ்வுடன்‌ எதிர்நோக்குவது பெப்ருவரிதான்‌. காரணம்‌ தெரியாதா என்ன? நான்‌ 
பெப்ருவரி 13 அன்றுதான்‌ பிறந்தேன்‌; என்‌ மனைவி லில்லியன்‌ 22 அன்று 
பிறந்தார்கள்‌! உடல்‌ ரீதியான பிறப்பு நாளைவிட (8408) ஆன்மீக ரீதியான 
மறுபிறப்பு நாளே (Rebiாthay) அதிக முக்கியம்‌ என்ற கருத்துடையவன்‌ நான்‌. 
எனினும்‌, பிறப்பு இல்லாது மறுபிறப்பு எங்கே? பிறப்பு என்பது நம்மை இறைவனது அழகிய 
இவ்வுலகிற்குள்‌ கொண்டுவருகிறது; மறுபிறப்பு என்பது நம்மை அருமையான இறையரசில்‌ 
இணைத்துவிடுகிறது. ஆதாம்‌, ஏவாள்‌, மெல்கிசேதேக்கு ஆகிய மூவர்‌ தவிர எல்லோருக்கும்‌ பிறந்த 
நாள்‌ உண்டு (எபி 7:3). பெப்ருவரி மாதம்‌ பிறந்த பிரபலங்கள்‌ யாரென்று பார்க்க ஏதோவோர்‌ 
ஆசையில்‌ கூகிளை (9௦௦916) உருட்டினேன்‌. கிராமபோன்‌, மின்சார விளக்கு, ஒளிப்படக்‌ கருவி 
போன்றவற்றைக்‌ கண்டுபிடித்த தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ (11 பெப்ருவரி 1846); இயற்பியல்‌ 
துறையில்‌ அரியவற்றைக்‌ கண்டுபிடித்த கலிலியோ கலிலே (15 பெப்ருவரி 1564); அமெரிக்க 
வரலாற்றில்‌ உயர்ந்து நிற்கும்‌ முதலாவது அதிபர்‌ ஜார்ஜ்‌ வாஷிங்டன்‌ (22 பெப்ருவரி 1732). நீங்கள்‌ 
பிறந்த மாதத்தின்‌ சிறப்பை(?) அறிய கூகிளுக்குச்‌ சென்று பாருங்கள்‌! 








பிறந்த நாட்களின்‌ முக்கியத்துவத்தையும்‌, அவற்றை எவ்விதம்‌ நினைவுகூரலாம்‌ என்றும்‌ 
சுருக்கமாக பைபிளிலிருந்து தெரிந்துகொள்வதே இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. இத்தலைப்பினைத்‌ 
தழுவிய திருமறைப்‌ பகுதிகளைக்‌ கடந்த பத்து நாட்கள்‌ தியானித்தேன்‌. அது அற்புதமான பயிற்சி 
யாயிருந்தது. இது உபதேசத்துக்கடுத்த கட்டுரை அல்ல. இதனை முழுமையாகவோ பகுதியாகவோ, 
ஏற்பதோ எதிர்ப்பதோ, உங்கள்‌ விருப்பம்‌. பிறந்த நாள்‌ பாக்கியத்தை எவ்வளவாய்‌ நாம்‌ 
அனுபவித்து, திருநாமத்தைப்‌ புகழலாம்‌ என்று திருமறையிலிருந்து எனக்குப்‌ புரிந்தவற்றையே 
இங்கு எழுதியுள்ளேன்‌. பிறந்த நாள்‌ கொண்டாட்டங்கள்‌ வேண்டவே வேண்டாம்‌ என்ற மனப்‌ 
பான்மை உங்களுக்கிருந்தாலும்‌, இச்செய்தியை வாசித்துப்‌ பாருங்கள்‌. ஏதோவொரு வகையில்‌ 
பயனடைவீர்கள்‌. பைபிளில்‌ வசனங்களை எடுத்துப்பார்க்கத்‌ தவறாதீர்கள்‌. 
தேவனது திட்டம்‌ 

இவ்வுலகிற்குள்‌ நம்மைக்‌ கொண்டுவந்ததற்காய்த்‌ தேவனைத்‌ துதிப்பதற்குப்‌ பிறந்த நாட்கள்‌ 
ஒரு சிறந்த வாய்ப்பு. அடிப்படையில்‌ நாம்‌ எல்லாருமே ““தேவனது சந்ததியார்‌'” என்பதையும்‌, 
அவருக்குள்ளேயே நாம்‌ ““இருக்கிறோம்‌'' என்பதையும்‌ மறந்துவிடக்கூடாது (அப்‌ 17:27,28). நமது 
பிறப்பு என்பது தற்செயலாய்‌ நிகழ்ந்ததல்ல; அது தேவனது நியமனம்‌. நம்மைப்‌ “பெற்றெடுத்த” 
கன்மலையானவரும்‌ தந்தையானவருமான சர்வ வல்லவரை மோசேயின்‌ பாடல்‌ கொண்டாடுகிறது 
(உபா 32:18). அவரை நினையாது இருக்கக்கூடாது, அவரை மறந்துவிடக்கூடாது என்று நாம்‌ 
அறிவுறுத்தப்பட்டுள்ளோம்‌. தற்செயலாய்‌ அல்ல, தேவனது அநாதி தீர்மானத்தின்படியே நாம்‌ 
இவ்வுலகில்‌ இருக்கிறோம்‌ என்ற அறிக்கையினை ஒவ்வொரு பிறந்த நாளன்றும்‌ நாம்‌ புதுப்‌ 
பித்துக்கொள்ளவேண்டும்‌. 
கருவறையிலிருந்து ... 

நாம்‌ பிறப்பதற்கு முன்னரே, ஏன்‌, நாம்‌ தாயின்‌ கருவறையில்‌ உருவாகும்‌ முன்னரே தேவன்‌ 
நம்மை அறிந்திருக்கிறார்‌. தீர்க்கன்‌ எரேமியாவைத்‌ தேவன்‌ அழைத்தபோது அவரிடம்‌ கூறிய முதல்‌ 

ட 


அல்‌ 
வார்த்தைகள்‌ என்னவென்று கவனியுங்கள்‌: ““தாயின்‌ வயிற்றில்‌ நான்‌ உன்னை உருவாக்குவதற்கு 
முன்னரே உன்னை அறிந்தேன்‌; கருவறையிலிருந்து நீ வெளிவருமுன்னரே நான்‌ உன்னைப்‌ 
பிரித்தெடுத்தேன்‌”” (எரே 1:4,5). சிம்சோனின்‌ காரியமும்‌ இப்படித்தான்‌. அவரது தாயின்‌ 
கருவறையிலிருந்து வெளிவரும்‌ வேளை தொடங்கி அவர்‌ தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பார்‌ 
என்று கர்த்தருடைய தூதனானவர்‌ சிம்சோனின்‌ தாயாரிடம்‌ கூறினார்‌ (நியா 13:5,7). இதோ, 
அப்போஸ்தலன்‌ பவுல்‌ கூறுவதைக்‌ கேளுங்கள்‌: ““நான்‌ எனது தாயின்‌ வயிற்றில்‌ இருந்தது முதல்‌ 
என்னைப்‌ பிரித்தெடுத்து, தமது கிருபையினால்‌ தேவன்‌ என்னை அழைத்தார்‌” (கலா 1:15). 
தலைமுறை தலைமுறையாய்‌ அடுத்தடுத்துப்‌ பிறக்கவிருக்கும்‌ சந்ததியாரும்‌ பூவுலகில்‌ தமக்குச்‌ 
சாட்சிகளாயிருக்கவேண்டும்‌ என்பதே தேவனது இதய வாஞ்சை (சங்‌ 78:6). 


நல்ல தோற்றம்‌ 

வாழ்வின்‌ ஆசிகளில்‌ எதையும்‌ நாம்‌ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. “நல்லது என்ற 
எந்த ஈவும்‌, நிறைவானது என்ற எந்த வரமும்‌, விண்ணகத்திலிருந்து, ஜோதிகளின்‌ பிதாவிடமிருந்து 
இறங்கிவருகிறது”” (யாக்‌ 1:17). உறுப்புகளில்‌ எவ்விதக்‌ குறைபாடுமின்றி நாம்‌ பிறந்ததற்காய்ப்‌ 
பணிவுடன்‌ பராபரனைப்‌ போற்றவேண்டும்‌. தனது இருதயத்தைத்‌ தேவனுக்கு நேராக உயர்த்தித்‌ 
திருப்பாடகன்‌ தாவீது எவ்விதம்‌ அவரைத்‌ துதிக்கிறார்‌ பாருங்கள்‌: “ஆண்டவரே, எனது உள்ளுறுப்பு 
களை உண்டாக்கியவர்‌ நீரே! எனது தாயின்‌ கருவில்‌ எனக்கு உருவம்‌ தந்தவர்‌ நீரே! அஞ்சத்தகு, 
வியக்கத்தகு முறையில்‌ நீர்‌ என்னைப்‌ படைத்ததால்‌ உமக்கு நன்றி நவில்கிறேன்‌. உமது செயல்கள்‌ 
அதிசயமானவை!”” (சங்‌ 139:13,14). இப்படித்‌ துதித்துவிட்டு அவர்‌ தொடர்ந்து சொல்வது: ““இது 
எனது மனதுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌!” முடமாயிருந்த மேவிபோசேத்‌ ஒவ்வொரு நாளும்‌ தனது 
சாப்பாட்டு மேசைக்குத்‌ தூக்கிக்‌ கொண்டுவரப்பட்ட வேளைகளிலெல்லாம்‌ தாவீது இதனை நன்றி 
யுணர்வுடன்‌ நினைத்திருப்பார்‌ (2 சாமு 9:10-13). பக்தன்‌ யோபுவின்‌ புரிதலும்‌ இதுவே: “என்னை 
வனைந்து வடிவமைத்து உண்டாக்கியது உமது கைகளே ... வாழ்வையும்‌ இரக்கத்தையும்‌ எனக்கு 
வழங்கினர்‌; எனது உயிர்‌ மூச்சை உமது கரிசனையே காத்தது” (யோபு 10:8அ,12). இந்த அறிவுதான்‌ 
அவரைக்‌ “குருடருக்குக்‌ கண்களும்‌, முடவருக்குக்‌ கால்களும்‌'” ஆக்கின (29:15). மனித உடலின்‌ 
அதிசயக்‌ கூறுகளை விளக்க முடியாது. நமது கண்களுக்கு நிகரான கேமரா நவீன உலகில்‌ உண்டோ? 
நமது மூளையுடன்‌ போட்டியிடக்கூடிய கணினி உண்டோ? நமது இருதயம்‌ போன்று இடைவிடாது, 
எவ்விதப்‌ பராமரிப்புமின்றி, தளராது இயங்கக்கூடிய பம்ப்‌ எதுவுமுண்டோ? கருவறையில்‌ எப்படித்‌ 
தான்‌ எலும்புகள்‌ உருவாகின்றன என்பது ஞானி சாலொமோனுக்கே வியப்புதான்‌ (பிர 11:5). 
அங்கவீனக்‌ குழந்தைகள்‌ 

உறுப்புகளில்‌ எவ்விதக்‌ கேடுபாடுமின்றி நான்‌ பிறந்ததற்காய்த்‌ தேவனை இடையறாது 
துதிக்கவேண்டுமென்ற உணர்வு வேலூர்‌ 0140 மருத்துவமனையில்‌ 1971 முதல்‌ 1975 வரை ஒரு 
கட்டிடப்‌ பொறியியலராய்ப்‌ பணியாற்றிய காலத்தில்தான்‌ எனக்குள்‌ உதித்தது. குறைபாடுகளுடன்‌ 
பிறந்த தங்கள்‌ சிசுக்களைச்‌ சுமந்துகொண்டு பிரசவப்பிரிவிலிருந்து தாய்மார்‌ கண்ணீர்‌ 
வடித்தவண்ணம்‌ வெளியே சென்றதைப்‌ பார்த்த எனது இருதயம்‌ நொறுங்கியது. பார்வையற்ற 
கண்கள்‌, பிளந்த உதடுகள்‌, சூம்பிய கைகள்‌, திருகிய பாதங்கள்‌, ஐயோ, சொல்லவே விருப்ப 
மில்லை! பெற்றோரது பக்தியினால்தான்‌ குறைபாடற்ற குழந்தைகள்‌, அல்லது தந்‌ைத தாயின்‌ 
அவபக்தியினால்தான்‌ குறைபாடுகளுள்ள குழந்தைகள்‌, என்றெல்லாம்‌ சொல்லிவிட முடியாது. 
முட்டாள்தனமான இவ்வெண்ணம்‌ நம்மில்‌ பலருக்கு இருக்கத்தான்‌ செய்கிறது. இதனை நமதாண்‌ 
டவர்‌ என்றோ திருத்திவிட்டார்‌ (யோ 9:1-3). பிறவிச்‌ சப்பாணி ஒருவன்மீதுதான்‌ ஆதிச்சபையின்‌ 
முதல்‌ அற்புதம்‌ நிகழ்த்தப்பட்டது (அப்‌ 3:1-10). இன்னொரு பிறவிச்‌ சப்பாணிக்குக்‌ கிடைத்த 


அற்புத சுகம்‌ முழு நகரையே அசைத்துவிட்டது (14:1-18). ட 


ன்‌ 3 - 
பரம்பரைச்‌ சாபம்‌ 


பரம்பரைப்‌ பாவம்‌ எனும்‌ உபதேசத்திற்குத்‌ திருவிவிலியத்தில்‌ இடமேயில்லை. அடுத்தத்‌ 
தலைமுறையினர்‌ தேவனைப்‌ ““பகைக்கிறவர்கள்‌”” என்றிருந்தால்தான்‌ அவர்கள்‌ தண்டிக்கப்படுவர்‌ 
(யாத்‌ 20:5). தந்தைக்காய்த்‌ தனயன்‌ தண்டிக்கப்படுவதில்லை ; ஒவ்வொரு தனி நபரும்‌ தனது 
பாவங்களுக்கு மட்டுமே பொறுப்பு (உபா 24:16; 2 இரா 14:6; 2 நாளா 25:4). மாங்காய்‌ அல்லது 
புளியங்காய்‌ சாப்பிட்டால்‌ “எனது” பற்கள்தான்‌ கூசும்‌, எனது பிள்ளைகளது அல்ல (எசேக்‌ 
18:1-4,19,20). புதிய உடன்படிக்கையின்‌ ஆசிகளைக்‌ குறைத்து மதிப்பிடாதீர்கள்‌ (எரே 31:29-34; 
எபி 8:8-12; 10௦:16,17). நெறிகெட்டலைந்த தாமாரும்‌, ராகாபும்‌ தாவீதின்‌ பாட்டி, பூட்டி வரிசை 
யிலிருந்தனர்‌ (மத்‌ 1:3,5). பரம்பரைச்‌ சாபம்‌ என்று உபதேசிக்கும்‌ ஊழியர்‌ எவரிடமும்‌ கொஞ்சமும்‌ 
நெருங்காதீர்கள்‌. அவரிடம்‌ இதுபோன்ற பலசரக்கு நிறைய இருக்கும்‌. பெற்றோர்‌ பக்தியற்றோரா 
யினும்‌ குழந்தைகள்‌ பரிசுத்தமாகவே இருக்கிறார்கள்‌ என்பதே திருமறையின்‌ கூற்று (1 கொரி 7:14). 


மூன்றாம்‌ பாலினத்தவரையோ (1780506065) குள்ளர்களையோ (075) பார்க்கும்போது 
முகத்தைச்‌ சுளிக்காதீர்கள்‌. அவர்களது நிலையில்‌ உங்களை வைத்துப்‌ பார்த்து, அவர்களுக்குப்‌ 
பரிவு காட்டுங்கள்‌. தானியேல்‌ ஓர்‌ அண்ணகன்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? (தானி 1:3.,7; 
மத்‌ 19:12). ஆனாலும்‌ காபிரியேல்‌ தூதன்‌ அவரைப்‌ பார்த்து, “நீர்‌ மிகவும்‌ பிரியமானவன்‌”' என்றான்‌ 
(தானி 9:23). சகேயு ஒரு குள்ளன்‌. இயேசு அவரை எவ்வளவாய்‌ நேசித்து, அவரை “ஆபிரகாமின்‌ 
குமாரன்‌” என்றழைத்தார்‌! (லூக்‌ 19:3,9). வகுப்பில்‌ முதல்‌ மாணவன்‌ மற்றும்‌ வகுப்புத்‌ தலைவன்‌ 
என்ற திமிரில்‌ நான்‌ கூனனாயிருந்த உடன்‌ மாணவன்‌ ஒருவனை அலட்சியமாய்‌ நடத்தினேன்‌ 
(1960). நான்‌ மறுபடி பிறந்தபோது (1962) அவனது வீட்டிற்குச்‌ சென்று அவனிடமும்‌ அவனது 
பெற்றோரிடமும்‌ மன்னிப்பு கோரினேன்‌. உயர்‌ தலைமைப்‌ பயிற்சிக்காய்‌ உலகெங்கிலுமிருந்து 
பலரும்‌ செல்லும்‌ அமெரிக்க நிறுவனமான ।18098 |ஈ5(/(ப16 இன்‌ நிறுவனர்‌ (1. John Haggai அவர்கள்‌ 
மூளை பாதிக்கப்பட்டிருந்த தனது மகனை (1950-1974) சக்கர நாற்காலியில்‌ முக்கிய நிகழ்வு 
களுக்கு அழைத்து வருவார்‌. 14/00 f௦r the World என்ற இயக்கத்தின்‌ நிறுவனர்‌ அண்ணன்‌ அகஸ்டின்‌ 
ஆசீர்‌ அவர்களது 40-வயது மகன்‌ சக்கர நாற்காலியில்தான்‌. 1977இல்‌ சென்னையில்‌ நடந்த 
கூட்டத்தில்‌ பண்டிதர்‌ பில்லி கிரஹாம்‌ அவர்களுக்கு அண்ணன்தான்‌ தமிழாக்கம்‌ செய்தார்கள்‌. 
பார்வையற்றோர்‌, காது கேளாதோர்‌, ஊனமுற்றோர்‌, மூளை வளர்ச்சி குன்றியோர்‌, அநாதைகள்‌ 
போன்றோரது இல்லங்களுக்கு உங்கள்‌ பிறந்த நாளன்று பலகாரங்கள்‌ மற்றும்‌ பொருட்கள்‌ 
எடுத்துச்சென்று அங்குள்ளோரை மகிழ்வியுங்கள்‌; அந்த வேளையில்‌ உங்களது ஆரோக்கியமான 
உடலுக்காய்த்‌ தேவனைத்‌ துதித்துத்‌ திரும்புங்கள்‌. எயிட்ஸ்‌ நோயுடன்‌ பிறக்கும்‌ குற்றமில்லாப்‌ 
பாலகரையும்‌, அன்னை தெரசாவின்‌ Missionaries of Charity போன்ற நிறுவனத்தாரால்‌ குப்பைத்‌ 
தொட்டிகளிலிருந்து மீட்கப்படும்‌ சிசுக்களையும்‌ நினைத்துக்கொள்ளுங்கள்‌. 


பிறப்பிலேயே குறைபாடுகள்‌ 


சிசு இறப்புகளை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌; இறந்தே பிறக்கும்‌ குழந்தைகளின்‌ அடக்க 
ஆராதனைகளில்‌ பங்கேற்றிருக்கிறேன்‌ (யோபு 3:16; சங்‌ 58:8ஆ). அவ்வேளைகளில்‌ கதறியழும்‌ 
பெற்றோரைப்‌ பார்த்துக்‌ கண்ணீர்‌ சிந்தாது இருக்க முடிவதில்லை. குறைப்‌ பிரசவங்கள்‌ அசாதாரண 
மல்ல. அப்போஸ்தலன்‌ பவுலே ஒரு குறைப்பிரசவக்‌ குழந்தைதான்‌ என்று தோன்றுகிறது (1 கொரி 
15:8). இவ்விதக்‌ குழந்தைகளை வளர்ப்பதற்குப்‌ பெற்றோர்‌ படும்‌ பாடு கொஞ்சநஞ்சமா? 
கருச்சிதைவுகளால்‌ கண்ணீரில்‌ மிதக்கும்‌ பெண்மணிகளுக்காகவும்‌ பரிதபிப்போம்‌! சில ஆண்டு 
களுக்குமுன்‌ பிரசவங்களெல்லாம்‌ தாதியர்‌ மூலம்‌ வீட்டில்தான்‌; மருத்துவமனைக்குச்‌ செல்வது 
அரிதாயிருந்தது. ஒரு தாதியாக மணமாகாது பணியாற்றிய எனது பெரியம்மா (1911-1989) 
விருதுநகரில்‌ ஆயிரக்கணக்கான பிரசவங்கள்‌ நடத்தியிருப்பார்கள்‌. அன்றைய முதல்‌ மந்திரி திரு. 
K. காமராஜ்‌ அவர்களது உறவினர்‌ பலருக்கும்‌ பெரியம்மாதான்‌ தாதியாயிருந்தார்கள்‌. பெருமளவில்‌ 
தி 


ரிம்‌ 


மருத்துவர்களைக்‌ கொண்டிருந்த எனது மனைவியின்‌ குடும்பத்தார்‌ அவளது பிரசவத்தை 
வீட்டிலேயே வைத்துக்கொள்ளத்‌ தீர்மானித்தனர்‌. கடினமாயிருந்த அப்பிரசவத்தின்போது எங்கள்‌ 
மகள்‌ இவாஞ்சலினின்‌ வலது கை பாதிக்கப்பட்டது. இன்று வரை அவளது வலது கை குட்டை 
யாகவும்‌ பலக்குறைவாகவுமே இருக்கிறது. எங்களது மன வேதனையை விளக்க முடியாது. எனது 
மனைவி ஒரு குழந்தை நல மருத்துவர்‌! திருமறையிலிருந்து கற்றது தவிர்த்து, வாழ்க்கையில்‌ 
அனுபவித்த மற்றும்‌ கண்ட பல காரியங்கள்‌ எனது அங்கவீனமற்ற உடலுக்காய்‌ எவ்வளவாய்‌, 
அதிலும்‌ குறிப்பாய்‌ எனது பிறந்த நாளன்று, தேவனைத்‌ துதிக்கவேண்டுமென்று சொல்லித்‌ 
தந்துள்ளன. நல்ல நிறமோ கருப்போ, உயரமோ குள்ளமோ, மெல்லியதோ தடித்ததோ, 
எப்படியிருந்தாலும்‌, தேவன்‌ உங்களை உருவாக்கிய விதத்தில்‌ திருப்தியாயிருங்கள்‌. உங்களுக்கு 
எது சிறந்தது என்று தேவன்‌ அறிவார்‌. பிறருடன்‌ உங்களை ஒப்பிட்டுப்‌ பார்க்காதீர்கள்‌. அழகெல்லாம்‌ 
தோலாழம்தான்‌ ! 


பிரசவ வேதனை 


நமது தாய்மாரை நன்றியுடன்‌ நினைக்கவும்‌ பிறந்த நாட்கள்‌ ஏற்ற வேளையாகும்‌. பிரசவ 
வேதனை போன்று கொடுமையானது எதுவுமில்லை. ““விழுகையின்‌ சாபம்‌'' என்பதின்‌ ஒரு 
பகுதியான இதிலிருந்து இன்னும்‌ நாம்‌ விடுவிக்கப்படவில்லை (ஆதி 3:16). “நியாயப்பிரமாணத்‌ 
தின்‌ சாபம்‌” என்பதிலிருந்து மட்டுமே நாம்‌ இப்பொழுது மீட்கப்பட்டுள்ளோம்‌ (கலா 3:10,13; ரோ 
8:19-23). பைபிளில்‌ பல இடங்களில்‌ பிரசவ வேதனை குறிப்பிடப்பட்டுள்ளது (ஏசா 13:8; 21:3; 
42:14; எரே 13:21; 22:23; ஓசி 13:13; மீகா 4:10; கலா 4:19). வரவிருக்கும்‌ மகா பெரிய 
உபத்திரவத்தை (eat Tribulation) இயேசுவானவர்‌ (பிரசவ) வேதனைக்கு ஒப்பிட்டார்‌ (மத்‌ 24:8; 
மாற்‌ 13:8; யோ 16:21). இதுவே பவுலின்‌ புரிதலாகவுமிருந்தது (1 தெச 5:2,3). தேவனது மட்டற்ற 
கிருபையே நமது தாய்மாரைப்‌ பிரசவத்தில்‌ காப்பாற்றிற்று (1 தீமோ 2:14,15). தங்களது அன்புக்‌ 
கரங்களில்‌ நம்மை ஏந்திக்கொண்டு, மார்பில்‌ அணைத்தவண்ணம்‌ எத்தனை இரவுகள்‌ கண்‌ 
விழித்திருப்பார்கள்‌! ஓரிரு பிரசவங்களைத்‌ தொடர்ந்து கருவறை சம்பந்தமான எத்தனை நிரந்தரப்‌ 
பிரச்னைகளுடன்‌ அவர்கள்‌ வாழவேண்டியதிருக்கிறது! “ஆண்கள்தான்‌ பிள்ளை பெறவேண்டும்‌ 
என்றிருந்தால்‌, அடுத்த பிள்ளை வேண்டவே வேண்டாம்‌ என்றிருப்பார்கள்‌'” என்றார்‌ ஒருவர்‌! பால்‌ 
கொடுக்கும்‌ தாயைப்‌ போன்றதே தமதன்பு என்றார்‌ தேவன்‌ (ஏசா 49:15). எனது தாயாருக்காய்‌ 
அவரைத்‌ துதிப்பதற்காய்‌, எனது பிறந்த நாளில்‌, முடிந்த வேளைகளிலெல்லாம்‌, வேலூரிலிருக்கும்‌ 
அவர்களது கல்லறைக்குச்‌ சென்று வருவேன்‌. இவ்வித ஞாபகார்த்த உணர்வுகள்‌ ஆன்மீகத்திற்கு 
எதிரானவை அல்ல (அப்‌ 2:29). கல்லறைக்குச்‌ சென்று வருவதைக்‌ கண்டனம்‌ செய்பவர்கள்தான்‌ 
“காலி” கல்லறையைப்‌ பார்த்துவர இஸ்ரவேல்‌ நாட்டிற்குப்‌ பயண வரிசையில்‌ முன்‌ நிற்பார்கள்‌! 


அம்மா, அப்பா 


தங்களைப்‌ பெற்ற தாயைப்‌ பார்த்திராத குழந்தைகள்‌ உண்டு தெரியுமா? (ஏசா 37:3). 
பிரசவத்தின்போது இறப்புகள்‌ என்பது நமது நாட்டின்‌ பின்தங்கிய கிராமப்‌ பகுதிகளில்‌ இன்னும்‌ 
அதிகம்தான்‌. அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ பூட்டனார்‌ பெஞ்சமினின்‌ தாயார்‌ ராகேல்‌ பிரசவத்தின்போது 
இறந்தார்கள்‌ (ஆதி 35:18). உங்கள்‌ பெற்றோர்‌, அதிலும்‌ குறிப்பாய்‌ உங்கள்‌ தாயார்‌, 
உயிரோடிருந்தால்‌, உங்கள்‌ பிறந்த நாளன்று அவர்களைச்‌ சந்தித்து அல்லது தொலைபேசியில்‌ 
அவர்களுடன்‌ தொடர்புகொண்டு, உங்களை இந்த நிலைக்கு வளர்த்துக்‌ கொண்டு வந்ததற்காய்‌ 
வாயார நன்றி சொல்லுங்கள்‌. அவர்களை இவ்விதம்‌ கனப்படுத்துவது உங்கள்‌ வாழ்நாட்களை 
நலமாக்கும்‌ (எபே 6:1-3; யாத்‌ 20:12). பாராட்டத்‌ தவறுவது சபிப்பதற்குச்‌ சமமாகிவிடலாம்‌ (ஏசா 
45:10). அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள்‌ பிறந்த விதத்தை விளக்கமாய்க்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. நமது பிறப்பிற்காய்‌ அவர்கள்‌ எவ்வளவோ ஜெபித்திருப்பார்கள்‌. ரெபெக்காள்‌ 
கருத்தரிக்கவேண்டுமென்று ஈசாக்கு கர்த்தரிடம்‌ மன்றாடி வேண்டினார்‌ (ஆதி 25:21). தனக்குப்‌ 

பட 


த. 


பிள்ளை வேண்டுமென்று அன்னாள்‌ மனம்‌ கசந்து, மிகவும்‌ அழுது, கர்த்தரிடம்‌ விண்ணப்பம்பண்‌ 
ணினார்கள்‌ (1 சாமு 1:10,20). பிள்ளை பெறும்‌ வயதைத்‌ தாண்டிய பின்னரும்‌ சகரியாவும்‌ எலிச 
பெத்தும்‌ குழந்தை வேண்டுமென்று ஜெபித்துக்கொண்டேயிருந்தனர்‌ (லூக்‌ 1:5-7,13,36). இன்று 
போல்‌ இல்லாது, அன்றைய நாட்களில்‌, ஒவ்வொரு பிள்ளையும்‌ ““தேவன்‌'' தந்த ஈவு என்றே 
பெற்றோர்‌ கருதினர்‌. “தேவனே'' ஆபிரகாமுக்கு ஈசாக்கைக்‌ கொடுத்தார்‌ (யோசு 24:3). சிரிப்புக்கு 
ஆளாகியிருந்த அக்குடும்பத்திற்குச்‌ சிரிப்பைக்‌ கொண்டுவந்தான்‌ ஈசாக்கு (- சிரிப்பு) (ஆதி 21:6). 
““தேவனே'' ஈசாக்குக்கு யாக்கோபையும்‌ ஏசாவையும்‌ கொடுத்தார்‌ (யோசு 24:4). யாக்கோபு தனது 
பிள்ளைகளை ““தேவன்‌'' அருளின பிள்ளைகள்‌ என்று ஏசாவிடம்‌ அறிமுகம்‌ செய்தார்‌ (ஆதி 33:5). 
“இவர்கள்‌ தேவன்‌ எனக்கு அருளின குமாரர்‌'” என்று தனது மகன்களை யோசேப்பு யாக்கோபிடம்‌ 
கூறினார்‌ (48:9). பிள்ளைகள்‌ “கர்த்தரால்‌” வரும்‌ சுதந்தரம்‌; கர்ப்பத்தின்‌ கனி “அவரால்‌” 
கிடைக்கும்‌ பலன்‌ (சங்‌ 127:4). “Happy Birthday to you” என்ற பிரபல வாழ்த்துப்‌ பாடல்‌ Mildred Hill 
(1859-1916) மற்றும்‌ Patty Hill (1868-1946) என்ற இரு அமெரிக்க சகோதரிகளால்‌ இயற்றப்பட்டது. 
இவர்களிருவரும்‌ பாலர்‌ பள்ளி ஆசிரியைகள்‌, இசை வல்லுனர்கள்‌. அவர்களது இரு கவிகளுடன்‌ 
இப்பொழுது சேர்க்கப்பட்டுள்ள கவி: “We are glad God Made you, We are glad God made you; We 
are s-0-0-0 glad God made you; Happy Birthday to you!” நீங்கள்‌ பிறக்குமுன்‌ அல்லது பிறக்கும்போது 
தேவனுக்கு உங்கள்‌ பெற்றோர்‌ செய்த வாக்கு(கள்‌) என்னவென்று கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌. 
இதனை வாசிக்கும்‌ தங்காய்‌, நீ கருவுற்றிருந்தால்‌, உனது கருவறையில்‌ வளர்ந்துகொண்டிருக்கும்‌ 
சிசுவைத்‌ தேவன்‌ தொட்டு ஆசீர்வதிக்கும்படி வேண்டிடு. தனது தாயின்‌ வயிற்றிலிருக்கும்போதே 
யோவான்‌ பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டார்‌ (லூக்‌ 1:15). 
இயேசுவின்‌ பிறந்த நாள்‌ 

பிறந்த நாள்‌ கொண்டாட்டங்கள்‌ மாம்சீகமானவை என்று கருதும்‌ மிஞ்சிய பரிசுத்தவான்கள்‌ 
சிலருண்டு. தமது மகனின்‌ பிறந்த நாளைத்‌ தேவன்‌ எவ்வளவாய்க்‌ கொண்டாடினார்‌ பாருங்கள்‌. 
பாலகனைப்‌ பார்த்துவர எத்தனைபேரை அனுப்பிவைத்தார்‌! மேலிருந்து தூதர்கள்‌! வயலிலிருந்து 
மேய்ப்பர்கள்‌! தொலைவிலிருந்து ஞானிகள்‌! “மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும்‌ நற்செய்தி'” என்று 
தேவதூதன்‌ அப்பிறப்பினை அறிவித்தான்‌ (லூக்‌ 2:9,10). ““உன்னதத்திலிருக்கும்‌ தேவனுக்கு 
மகிமை” என்று திரளான சேனையினர்‌ ஆர்ப்பரித்தனர்‌ (வச 13,14). தமது மகனை முத்தமிட்டுத்‌ 
தந்தையானவர்‌ சொன்னது: ““நான்‌ இன்று உம்மைப்‌ பெற்றெடுத்தேன்‌!” பிதாவானவரின்‌ இப்‌ 
பிறந்த நாள்‌ வாழ்த்து விவிலியத்தில்‌ நான்கு இடங்களில்‌ வருகிறது (சங்‌ 2:7; அப்‌ 13:32; எபி 
1:5; 5:5). பிறந்த நாள்‌ பரிசாக மகனுக்கு அப்பா வாக்களித்தது என்னவென்று பாருங்கள்‌: “*நீர்‌ 
எனது மைந்தர்‌; இன்று நான்‌ உம்மைப்‌ பெற்றெடுத்தேன்‌. நீர்‌ விரும்புவதை என்னிடம்‌ கேளும்‌; 
மக்களினங்களை உமக்கு உரிமைச்‌ சொத்தாக்குவேன்‌; பூவுலகை அதன்‌ கடையெல்லைவரை 
உமக்கு உடைமையாக்குவேன்‌”” (சங்‌ 2:7,8). தமது அப்பாவின்‌ இந்த பிறந்த நாள்‌ வாக்கினை மன 
திற்கொண்டிருந்ததாலேயே அலகையின்‌ வார்த்தைகளை இயேசு தூக்கியெறிந்தார்‌ (மத்‌ 4:8-10). 


வாழ்த்துக்களும்‌ வெகுமதிகளும்‌ 
பிறந்த நாட்கள்‌ மற்றும்‌ முக்கிய நாட்களைக்‌ கொண்டாடுவது விவிலியத்திற்கு விரோதமான 
தல்ல. திருமுழுக்கினன்‌ யோவானது பிறந்த நாளானது உறவினருக்கும்‌ அயலகத்தாருக்கும்‌ பெரு 
மகிழ்ச்சியும்‌ பேருவகையும்‌ தந்தது (லூக்‌ 1:14,57,58). ஈசாக்கு பால்‌ மறந்த நாளில்கூட ஆபிரகாம்‌ 
“பெரிய விருந்து'' பண்ணினார்‌ (ஆதி 21:8). தங்கள்‌ பிள்ளைகள்‌ பிறந்த நாள்‌ முதல்‌ அவர்களது 
வாழ்வில்‌ தேவன்‌ நிகழ்த்தியுள்ள பெரிய காரியங்களை அவர்களுக்கு ஆன்மீகச்‌ சிந்தையுள்ள 
பெற்றோர்‌ நினைவுபடுத்தலாம்‌. பிறந்த நாள்‌ பரிசுகள்‌ விரும்பாத வயதை எவரும்‌ எட்டிவிடு 
வதில்லை. தனது 85ஆம்‌ பிறந்த நாளன்று யோசுவாவிடம்‌ காலேப்‌ ஒரு மலை நாட்டைக்‌ கேட்டார்‌ 
(யோசு 14:10-12). வம்ச வரலாற்றினை நினைவுபடுத்திக்கொள்வது சரித்திரச்‌ சங்கிலியை 
6 


6 - 

அறுந்துபோகாது காக்கும்‌. தீமோத்தேயுவுக்கு அவரது பாட்டியம்மாவைப்‌ பவுல்‌ நினைப்பூட்டினார்‌ 
(2 தீமோ 1:5). உங்கள்‌ நண்பர்கள்‌ மற்றும்‌ உறவினர்களை அவர்களது பிறந்த நாளன்று 
மனப்பூர்வமாய்‌ வாழ்த்த மறவாதீர்கள்‌. 51/5, WhatsApp, E-mail| போன்றவை மூலம்‌ அனுப்பப்படும்‌ 
வாழ்த்து வரிகள்‌ பிறந்த நாள்‌ வாழ்த்து அட்டைகளை (௦610 Cards) நெருங்க முடியாது. வாழ்த்து 
அட்டையில்‌ உங்கள்‌ பெயரும்‌ பிறந்த நாள்‌ கொண்டாடுபவரின்‌ பெயரும்‌ உங்கள்‌ கையால்‌ 
எழுதப்பட்டு அனுப்பப்படுவது உறவை நெருக்கமாக்கும்‌. நீங்களே வாழ்த்து அட்டைகளைத்‌ 
தயாரிப்பது இன்னும்‌ மேல்‌. கடந்த ஆண்டுகளில்‌ நண்பர்கள்‌ எனக்கு அனுப்பிவைத்த வாழ்த்து 
அட்டைகளைப்‌ பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்‌. இன்றைய உலகில்‌ உறவுகள்‌ வறண்டுவரு 
கின்றன: “சுபாவ அன்பின்மை” (ரோ 1:31; 2 தீமோ 3:3). சமுதாயத்தில்‌ நட்புறவு (friendship) 
இல்லை! சபையில்‌ சகோதரப்‌ பாசம்‌ (1611௦15110) இல்லை! இப்போக்கிற்கு நாம்‌ எதிர்நீச்சல்‌ போட்டு 
நமது சகவுறவுகளை இனிதாக்குவோம்‌. கையால்‌ எழுதும்‌ கடிதங்களையும்விட நேரடிச்‌ சந்திப்பு 
களையே அப்போஸ்தலர்‌ விரும்பினர்‌ (2 யோ 12; 3 யோ 13,14). நண்பரே, நாம்‌ எங்கே சென்று 
கொண்டிருக்கிறோமோ ? 


பிறந்த நாள்‌ விருந்துகள்‌ 
வாழ்வின்‌ அனுபவங்களைச்‌ சாட்சியாய்ச்‌ சொல்லப்‌ பிறந்த நாள்‌ விருந்து வேளைகளைச்‌ 
சாதகமாய்ப்‌ பயன்படுத்தலாம்‌. உங்கள்‌ உறவினர்‌ தவிர அயலகத்தார்‌, நண்பர்‌ மற்றும்‌ உடன்‌ 
அலுவலர்களையும்‌ அழையுங்கள்‌. தேவன்‌ உங்களை இதுவரை எவ்விதம்‌ மேடுகள்‌ பள்ளங்கள்‌, 
திரட்சி வறட்சி, இன்பம்‌ துன்பம்‌, இப்படிப்பட்டவை வழியாக நடத்தி வந்திருக்கிறார்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சுருக்கமாய்ச்‌ சொல்லுங்கள்‌. மறுபடியும்‌ பிறக்கவேண்டியதின்‌ அவசியத்தையும்‌ 
விளக்கிக்‌ கூறுங்கள்‌. நமது பிறப்பு நாளன்று நாம்‌ ““பாவத்தில்‌'' பிறந்தோம்‌; அதாவது முதல்‌ 
மனிதன்‌ ஆதாம்‌ துவக்கி நமது மூதாதையர்‌, பெற்றோரிடமிருந்து நாம்‌ பாவ சுபாவத்தை உள்‌ 
வாங்கினோம்‌ (சங்‌ 51:5; ரோ 5:19). நமது மறுபிறப்பு நாளன்று நாம்‌ ““பாவத்திலிருந்து”' 
மீட்கப்படுகிறோம்‌. அதுவே சரித்திரத்திலேயே இணையற்ற பிறந்த நாளாம்‌ கிறிஸ்து ஜெயந்தியின்‌ 
செய்தி (மத்‌ 1:21). பிரசங்கம்பண்ணவேண்டாம்‌, உங்கள்‌ சரிதையை எளிய நடையில்‌ பேசிப்‌ 
பகிர்ந்துகொள்ளுங்கள்‌. திருமறைச்‌ சரித்திரத்தில்‌ விருந்துகள்‌ சுப காரியங்களாகவே இருந்திருக்‌ 
கின்றன (ஆதி 29:22; நியா 14:10; எஸ்தர்‌ 2:18). கல்யாண விருந்தொன்றில்தான்‌ இயேசுவானவர்‌ 
தமது முதலாம்‌ அடையாள அற்புதம்‌ செய்தார்‌ (யோ 2:1-11). முழுநேர ஊழியத்தில்‌ நுழைவதற்காக 
வரித்துறை அலுவலகத்திலிருந்து தனது வேலையை ராஜினாமா செய்தபோது மத்தேயு ஒரு விருந்து 
நடத்தினார்‌. பணம்‌ வசூலிப்பதை விட்டுத்‌ தச்சர்‌ ஒருவரோடு இணைந்துகொண்டது ஏன்‌ என்று 
தனது உடன்‌ அலுவலர்க்கு நிச்சயம்‌ விளக்கியிருப்பார்‌ (லூக்‌ 5:27-29). நமதாண்டவருக்கு விருந்து 
என்றால்‌ ரொம்பவே பிடிக்கும்‌. எனவேதான்‌ அவரைச்‌ ““சாப்பாட்டு ராமன்‌'' என்று மக்கள்‌ 
பகடிபண்ணியிருக்கலாம்‌ (மத்‌ 11:19). விண்ணகத்திலும்‌ நமக்கு ஒரு விருந்து ஆயத்தம்‌ 
பண்ணப்படுகிறது; அதுதான்‌ இதுவரை எவரும்‌ கண்டிராததாய்‌ இருக்கும்‌ (வெளி 19:9; ஏசா 25:6). 
எளியவர்க்கு விருந்து 
உங்கள்‌ பிறந்த நாளையொட்டி இன்னொரு விருந்தும்‌ நடத்தலாம்‌. ஏழை எளியோர்‌ மற்றும்‌ 
நசுக்கப்பட்டோருக்கென்றே அதனை நடத்துங்கள்‌. தம்மை விருந்துக்கு அழைத்த ஒருவரிடம்‌ 
இயேசு கூறியதைக்‌ கவனியுங்கள்‌: “நீர்‌ பகல்‌ விருந்தோ இரவு விருந்தோ கொடுக்கும்போது, உம்‌ 
நண்பர்களையோ, சகோதர சகோதரிகளையோ, உறவினர்களையோ, செல்வம்‌ படைத்த அண்டை 
வீட்டாரையோ அழைக்கவேண்டாம்‌. அவ்வாறு அழைத்தால்‌ அவர்களும்‌ உம்மைத்‌ திரும்ப 
அழைக்கலாம்‌. அப்பொழுது அதுவே உமக்குக்‌ கைம்மாறு ஆகிவிடும்‌. மாறாக, நீர்‌ விருந்து 
அளிக்கும்போது ஏழைகள்‌, ஊனமுற்றோர்‌, பார்வையற்றோர்‌ போன்றோரை அழையும்‌. அப்பொழுது 
நீர்‌ பேறு பெற்றவர்‌ ஆவீர்‌. ஏனெனில்‌ உமக்குக்‌ கைம்மாறு செய்ய அவர்களிடம்‌ ஒன்றுமில்லை. 
ள்‌ 


த்ய 
நீதிமான்கள்‌ உயிர்த்தெழும்போது உமக்குக்‌ கைம்மாறு கிடைக்கும்‌'” (லூக்‌ 14:12-14). நண்பர்‌ 


களுக்குப்‌ ““பதிலாக”' நலிந்தோருக்கு விருந்து என்று அல்ல, அதைத்‌ ““தவிர”” இன்னொன்று என்றே 
நான்‌ இதனைப்‌ புரிந்துகொள்ளுகிறேன்‌. இதனை வழக்கத்திற்குள்‌ கொண்டுவருவோம்‌. 
பிரபல மனிதர்‌ 

ஆன்மீக உலகிலோ பொது உலகிலோ சிறந்து வாழ்ந்து பணியாற்றிய நபர்களது பிறந்த நாட்களை 
நினைவுகூருவது வாழ்வுக்குப்‌ புதிய பரிமாணம்‌ கூட்டும்‌. மார்ட்டின்‌ லூத்தர்‌ பிறந்த நாள்‌ 1௦ நவம்‌ 
பர்‌ 1483; பில்லி கிரஹாம்‌, 7 நவம்பர்‌ 1918; வில்லியம்‌ கேரி, 17 ஆகஸ்டு 1761; சாது சுந்தர்சிங்‌, 
3 செப்டம்பர்‌ 1889; அன்னை தெரசா, 26 ஆகஸ்டு 1910; இவை போன்றவை. மகாத்மா காந்தி 
பிறந்த நாள்‌, 2 அக்டோபர்‌ 1869, அகிலவுலக அமைதிப்‌ போராட்ட நாள்‌ (International Day of 
Non-violence) என்று அனுசரிக்கப்படுகிறது; 0. 5. ராதாகிருஷ்ணன்‌ பிறந்த நாள்‌, 5 செப்டம்பர்‌ 
1888, ஆசிரியர்‌ தினம்‌; ஜவஹர்லால்‌ நேரு பிறந்த நாள்‌, 14 நவம்பர்‌ 1889, சிறுவர்‌ தினம்‌; 
சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ பிறந்த நாள்‌, 23 ஜனவரி 1897, தேசப்பற்று தினம்‌ (National Day of Patriotism) ; 
Dr. அப்துல்‌ கலாம்‌ பிறந்த நாள்‌, 15 அக்டோபர்‌ 1931, உலக மாணவர்‌ தினம்‌; இப்படிப்‌ பல. 
இவ்விதத்‌ தேசிய விடுமுறை நாட்களில்‌ நாம்‌ ஜெபக்‌ கூடுகைகள்‌ அல்லது சிறப்புக்‌ கூட்டங்கள்‌ 
நடத்தும்போது இந்தப்‌ புகழேந்திகளைப்பற்றி ஒரு சில வார்த்தைகள்கூடச்‌ சொல்லத்‌ தவறுவது 
வருந்தற்குரியது. மண்ணுலகிற்குச்‌ சற்றும்‌ பயன்பட முடியாத அளவு விண்ணுலகச்‌ சிந்தைக்குள்‌ 
வந்துவிட்டோமோ?! 


வம்ச வரலாறு 


வம்ச வரலாற்றுக்கும்‌ தங்களுக்கும்‌ எவ்வித இணைப்பும்‌ இல்லாமல்தான்‌ பெரும்பாலான நமது 
பிள்ளைகளும்‌ வாலிபர்‌ நங்கையரும்‌ வளருகின்றனர்‌. பிள்ளைகளது பிறந்த நாட்களின்போது 
பெற்றோர்‌ அவர்களுடன்‌ உட்கார்ந்து முன்னோர்களின்‌ வாழ்க்கையிலிருந்து நன்மை பயக்கக்கூடிய 
தகவல்களை எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. நாசரேத்திலுள்ள தச்சுப்பட்டறை வீட்டில்‌ தமது 30 
பிறந்த நாட்களைக்‌ கொண்டாடிய இயேசுவுக்கு மரியன்னை இதனைக்‌ கட்டாயம்‌ செய்திருப்பார்கள்‌ 
(லூக்‌ 3:23). அம்மையாருடைய பாடலில்‌ பொங்கியெழுந்து வந்த வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: 
“தலைமுறை தலைமுறையாய்‌ ... நமது மூதாதையர்‌ ... ஆபிரகாமுக்கு. ம்‌ அவரது சந்ததிக்கும்‌”” 
(லூக்‌ 1:46-55). புதிய ஏற்பாட்டின்‌ முதல்‌ பக்கத்திலும்‌ லூக்கா மூன்றாம்‌ அத்தியாயத்திலும்‌ நாம்‌ 
காணும்‌ வம்ச வரலாறு மரியன்னைக்குத்‌ தண்ணீர்ப்‌ பாடமாக இருந்திருக்கும்‌. (மத்தேயு தருவது 
யோசேப்பின்‌ வம்ச அட்டவணை; லூக்கா தருவது மரியாளின்‌ வம்ச அட்டவணை. எனவேதான்‌ 
இரண்டிற்குமிடையில்‌ சில வேறுபாடுகள்‌.) தனது செல்லப்‌ பிள்ளை சாமுவேலை ஆண்டுதோறும்‌, 
ஒருவேளை அவனது பிறந்த நாளையடுத்து, சந்திக்கச்‌ சென்றபோதெல்லாம்‌ தலைமுறை தலை 
முறையாகத்‌ தேவன்‌ காட்டிய இரக்கத்தைப்‌ பற்றிய குறிப்புகளை அன்னாள்‌ சொல்லியிருப்பார்கள்‌. 
அவர்களே தைத்த புத்தாடையை அவனுக்குக்‌ கொடுத்துவரும்போது இது நடந்திருக்கும்‌ (1 சாமு 
2:1-10,19). ஆம்‌, பிரியமானவர்களே, '“நமது தாழ்வில்‌ நம்மை நினைத்தவராகிய”' ஆபிர 
காம்‌-ஈசாக்கு-யாக்கோபின்‌ தேவனைப்பற்றிய அறிவை நமது பிள்ளைகளுக்குக்‌ கடத்திவிடுவதே 
தலைசிறந்த பிறந்த நாள்‌ பரிசாகும்‌ (சங்‌ 136:23). 
போட்டோ ஆல்பங்களும்‌ நாட்குறிப்பேடுகளும்‌ 
குடும்ப உறுப்பினர்கள்‌ உட்கார்ந்து போட்டோ ஆல்பங்களைப்‌ புரட்டிப்‌ பார்ப்பது பெரும்‌ 
பயனளிக்கும்‌. மறக்க முடியாத நிகழ்வுகள்‌ உங்களைப்‌ புத்துணர்வடையச்‌ செய்யும்‌. டிஜிட்டல்‌ 
செயலிகளில்‌ சேர்த்து வைப்பது வசதிதான்‌; ஆனால்‌ அது ஆல்பங்களுக்கு ஒருபோதும்‌ பதிலாக 
முடியாது. உங்கள்‌ கைபேசி அல்லது கணினியிலிருந்து கலர்‌ படங்களைப்‌ பிரிண்ட்‌ எடுத்து 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. நாட்குறிப்பேடு (கா) எழுதும்‌ பழக்கத்தை நீங்கள்‌ கைவிட்டிருந்தால்‌ 
ம: 


-8- 

அது பேரிழப்புதான்‌. நண்பர்‌ மற்றும்‌ உறவினர்‌ வருகைகள்‌, நிகழ்வுகள்‌, தேவனது இடைபாடுகள்‌ 
போன்றவையெல்லாம்‌ உங்களைக்‌ கடந்தகால நினைவுக்குள்‌ எடுத்துச்‌ சென்று உங்களைப்‌ 
பரவசப்படுத்தும்‌, தேவனுக்குத்‌ துதி பாட வழிவகுக்கும்‌ (சங்‌ 103:1.2). ஆல்பங்களும்‌ நாட்குறிப்‌ 
பேடுகளும்‌ பிறந்த நாள்‌ கொண்டாட்டங்களை மிகுந்த அர்த்தமுள்ளவையாக்கும்‌. இவ்வாண்டில்‌ 
வரும்‌ பிறந்த நாளன்று நீங்கள்‌ எடுக்கும்‌ தீர்மானங்களை நாட்குறிப்பேட்டில்‌ எழுதி வையுங்கள்‌. 
அடுத்த ஆண்டு அதனைத்‌ திருப்பிப்‌ பார்ப்பது உங்களது அர்ப்பணிப்பைப்‌ புதுப்பிக்க ஏது 
வாயிருக்கும்‌. ஆப்பிரிக்காவிற்கு முன்னோடி மிஷனரியாய்ச்‌ சென்ற டேவிட்‌ லிவிங்ஸ்டன்‌ 
(1813-1873) அவர்கள்‌ தேவனுடன்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையைப்‌ பிறந்தநாள்தோறும்‌ 
புதுப்பித்துக்கொள்வாராம்‌. தமது பிறந்த நாளன்று இயேசுவானவர்‌ தமது தந்தையானவரிடம்‌ 
செய்துகொண்ட உடன்பாட்டிலிருந்து அவர்‌ பின்வாங்கவே இல்லை (எபி 10:5,6; சங்‌ 40:6-8). 
இங்கிருந்து நாம்‌ புறப்படவேண்டிய நாளுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும்‌ ஓராண்டு நம்மைச்‌ சமீப 
மாய்க்‌ கொண்டுவருவதால்‌, நமது அர்ப்பணிப்பை ஆழப்படுத்தவும்‌, வேலையைத்‌ துரிதப்படுத்த 
வும்‌ அது ஏற்ற சந்தர்ப்பமாயிருக்கும்‌ (சங்‌ 39:4,5; யோ 9:4). 


நாட்டுப்பற்று 

இந்தியாவில்‌, அதிலும்‌ குறிப்பாய்‌ இயேசுவானவர்‌ வளர்ந்த ஊரின்‌ பெயரையே கொண்டுள்ள 
சிற்றூரில்‌, பிறப்பதற்கு எனக்குக்‌ கிடைத்த பாக்கியத்திற்காய்த்‌ தேவனைத்‌ துதிக்கிறேன்‌ (லூக்‌ 
2:51,52). தனது ரோமக்‌ குடியுரிமை குறித்துப்‌ பவுலடியார்‌ பெருமிதம்‌ கொண்டதுபோல்‌ நானும்‌ 
எனது இந்தியக்‌ குடியுரிமை குறித்து மகிழுகிறேன்‌ (அப்‌ 22:27,28). உலகின்‌ பல நாடுகளுக்கு 
எனது பைபிளுடன்‌ தேவன்‌ என்னை எடுத்துச்சென்றிருக்கிறார்‌. அனைத்து நாடுகளின்‌ மக்களை 
யும்‌ நான்‌ நேசிக்கிறேன்‌; ஆனால்‌ எப்பொழுது தாயகம்‌ திரும்புவோமென்ற ஏக்கம்‌ யூதருக்கும்‌ 
இலங்கையினருக்கும்‌ போல எனக்கும்‌ உண்டாகிவிடுகிறது (சங்கீதம்‌ 137:1-4ஐ ஒப்பிடுக.). நாம்‌ 
பிறக்குமிடம்‌, வளருமிடம்‌, பணியிடம்‌ போன்றவை குறித்து தேவன்‌ ஏற்கனவே திட்டமிட்டிருப்‌ 
பதை நாம்‌ சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது (சங்‌ 87:5,6). ஆன்மீகத்திலும்‌ பருவ நிலையிலும்‌ 
வறட்சி மிகுந்த நகராகிய காரைக்குடியிலேயே துவக்கக்கால (1963-1968) ஆவிக்குரிய வளர்ச்சி 
யடைந்தேன்‌. உருவாகவிருந்த தேசிய அளவிலான திருப்பணிக்காய்‌ அந்த வனாந்திரத்தில்தான்‌ 
தேவன்‌ என்னைப்‌ பயிற்றுவித்தார்‌. குறைசொல்லிக்கொண்டேயிருப்பதற்குப்‌ பதிலாக, நமது நாட்‌ 
டில்‌ ““இல்லாத'' பிரச்னைகளுக்காய்‌ ஆண்டவரைத்‌ துதித்தவண்ணமிருக்கிறேன்‌. அக்கரைப்‌ பச்சை 
நாடி இந்தியாவிலிருந்து சிறந்த ஊழியத்‌ தலைவர்கள்‌ பலர்‌ மேலைநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து 
விட்டது இந்தியத்‌ திருச்சபைக்கும்‌ மிஷனரிப்பணிக்கும்‌ பேரிழப்பு. 


வரங்களும்‌ தாலந்துகளும்‌ 

நமக்கு தேவன்‌ அருளியுள்ள இயல்பான தாலந்துகள்‌ மற்றும்‌ ஆன்மீக வரங்களுக்காய்க்‌ குறிப்பாய்‌ 
நமது பிறந்த நாட்களன்று நாம்‌ அவருக்கு நன்றி நவிலவேண்டும்‌. பிறப்பிலேயே ஓவியர்‌, ஆசிரியர்‌, 
தலைவர்‌, பேச்சாளர்‌ என்றெல்லாம்‌ உண்டல்லவா? (ஆதி 25:27; யாத்‌ 2:2; நியா 3:15; 1 நாளா 
12:2). நம்மெல்லாருக்கும்‌ நமது பிறவிக்குணங்கள்‌ என்றுண்டு ; அவற்றில்‌ சில விரும்பத்தக்கவை, 
மற்றவை விரும்பத்தகாதவை என்றிருக்கும்‌. நமது தீய குணங்களைவிட நல்லவையே நமக்கு 
அதிகம்‌ தெரியும்‌. நமக்கிருக்கும்‌ சிறந்த காரியங்கள்‌ யாவும்‌ தேவனது சுத்தக்‌ கிருபையினாலேயே 
பெறப்பட்டவை என்றிருப்பதால்‌ தம்பட்டம்‌ அடித்துக்கொள்ள இடமேயில்லை. தேவன்‌ விடும்‌ 
சவால்‌ இதோ: ““உன்னைச்‌ சிறந்தவனாக்குகிறவர்‌ யார்‌? உனக்கு உள்ளவற்றில்‌ நீ பெற்றுக்கொள்‌ 
ளாதது எது? நீ பெற்றுக்கொண்டவனானால்‌ பெற்றுக்கொள்ளாதவன்போல்‌ ஏன்‌ பெருமை 
பாராட்டுகிறாய்‌?'” (1 கொரி 4:7). தேவனிடமிருந்து பெற்ற தாலந்துகளையும்‌ வரங்களையும்‌, 
அவை சிறியவையோ பெரியவையோ, உத்தமமாய்ப்‌ பயன்படுத்தியிருக்கிறோமா என்று கணக்‌ 
கெடுத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நமது வாழ்வின்‌ மாலைப்பொழுதிற்கு வந்திருந்தால்‌, மோசே தனது 


டு 


0. 


120௦ஆம்‌ பிறந்த நாளன்று செய்ததுபோல, தொடரோட்டக்‌ கட்டையை (68100) அடுத்த வரிசை 
யினருக்கு மனப்பூர்வமாய்க்‌ கடத்திவிட ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌ (உபா 31:1-6). 


பெயர்‌ முக்கியமா? 


பிறப்பில்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்ட பெயர்களுக்காகவும்‌ ஆண்டவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
“பெயரில்‌ என்ன இருக்கிறது ?'' என்று கேட்காதீர்கள்‌. திருமறையில்‌ பலருக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டவை காரணப்‌ பெயர்களாம்‌. பிறக்குமுன்னரே சிலருக்குப்‌ பெயர்கள்‌ சொல்லப்பட்டுவிட்டன: 
இஸ்மவேல்‌ (ஆதி 16:11), ஈசாக்கு (17:19), யோசியா (1 இரா 13:2), சாலொமோன்‌ (1 நாளா 
22:9), கோரேசு (ஏசா 44:28), யோவான்‌ (லூக்‌ 1:13), இயேசு (மத்‌ 1:21). தனி நபர்களின்‌ 
பெயர்களைத்‌ தேவன்‌ மாற்றிவிட்டதும்‌ உண்டு: ஆபிராம்‌ ௯ ஆபிரகாம்‌ (ஆதி 17:5), சாரா ௯ சாராள்‌ 
(வச 15), யாக்கோபு ௯ இஸ்ரவேல்‌ (32:27,28), சீமோன்‌ ௯ பேதுரு (யோ 1:42). அதிமுக்கியமான 
தொன்றை அறிவிக்கவேண்டுமானால்‌ தேவன்‌ இருமுறை பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவார்‌: ஆபிர 
காம்‌ (ஆதி 22:11), யாக்கோபு (46:2), மோசே (யாத்‌ 3:4), சாமுவேல்‌ (1 சாமு 3:10), மார்த்தாள்‌ 
(லூக்‌ 10:41), சீமோன்‌ (22:31), சவுல்‌ (அப்‌ 9:4). நாசரேத்திலுள்ள புனித லூக்கா மருத்துவ 
மனையின்‌ முன்னோடிகளில்‌ ஒருவராகிய மா. 145. வேதபோதகம்‌ (1896-1949) அவர்கள்‌ எனக்கு 
ஞானத்தாயாயிருந்து எனக்கு ஸ்டான்லி என்று பெயரிட்டார்கள்‌. 0. ₹. ஸ்டான்லி ஜோன்ஸ்‌ 
(1884-1973) போல ஒரு பிரசங்கியாகவும்‌, இங்கிலாந்தின்‌ படையதிகாரிகளில்‌ தலைசிறந்து 
விளங்கிய 5 ஸ்டான்லி மாடே (1864-1917) போல ஒரு படைவீரனாகவும்‌ விளங்கவேண்டும்‌ 
என்ற விருப்பத்துடன்‌ அப்பெயரை எனக்குத்‌ தெரிந்தெடுத்தார்கள்‌. எனது அப்பா போர்க்களம்‌ 
சென்றவர்‌, பிரசங்கபீடம்‌ ஏறுபவர்‌. “5£௮ாlல” என்ற பெயருக்கு “Stony Meadow,” அதாவது, “பாறை 
நிலப்‌ புல்தரை,” என்று பொருள்‌. கர்த்தரில்‌ பலம்‌ கொண்டவனாகவும்‌, மக்களிடம்‌ பரிவு கொண்ட 
வனாகவுமே என்னை எப்பொழுதும்‌ காத்துக்கொள்ளும்‌ என்று ஆண்டவரிடம்‌ வேண்டி வாழ்கிறேன்‌. 
திருப்பணியைப்‌ பொருத்தவரையில்‌, இறைமக்களைப்‌ பசும்புல்‌ வெளிகளில்‌ மேய்த்து, கற்‌ 
பாறையான அடித்தளங்களில்‌ அவர்களை நிலைப்படுத்துகிறேன்‌. எனக்கு இருவயது இளைய தம்பி 
மட்டுமே என்னுடன்‌ பிறந்தவன்‌. அவனுக்கு என்‌ பெற்றோர்‌ ““கிறிஸ்டோபர்‌'” (Christopher) எனப்‌ 
பெயரிட்டனர்‌. அதற்குப்‌ பொருள்‌, ““கிறிஸ்துவைச்‌ சுமப்பவர்‌'” (Chரரsீ-bearer) என்பதாகும்‌. 
சுவிசேஷப்பணியில்‌ (தYaாஏelis) எனக்கும்‌ என்‌ மனைவிக்கும்‌ இருக்கும்‌ வேட்கையினால்‌ 
எங்களது ஒரே பேறான குமாரத்திக்கு ““இவாஞ்சலின்‌'' (தYaாஏelie) என்று பெயர்‌ வைத்தோம்‌. 
ஜெபத்துடன்‌ பிள்ளைகளுக்குப்‌ பெயர்களைத்‌ தெரிந்தெடுக்கும்படி பெற்றோர்களைக்‌ கேட்கிறேன்‌. 


தனி நபர்‌ விருப்பம்‌ 


நமது வாழ்நாள்‌ ஒவ்வொன்றும்‌ முக்கியம்தான்‌. ஆனாலும்‌, நமது பிறந்த நாளன்று சங்கீதம்‌ 
118:24 கூடுதல்‌ அர்த்தம்‌ பெறுகிறது: “இது கர்த்தர்‌ தோற்றுவித்த நாள்‌; இன்று அக்களிப்போம்‌, 
அகமகிழ்வோம்‌!'' தாவீதுடன்‌ சேர்ந்து துதியுடன்‌ தேவனிடம்‌ இவ்விதம்‌ அறிக்கையிடுவோம்‌: 
“ஆண்டினை உமது நலத்தால்‌ முடிசூட்டுகின்றீர்‌; உமது பாதைகள்‌ நெய்யாய்‌ வளம்‌ கொழிக்‌ 
கின்றன !'' (சங்‌ 65:11). மட்டுமல்ல, “கர்த்தாவே, நான்‌ கருவறையில்‌ உருவாகியது முதல்‌ உம்மால்‌ 
ஆதரிக்கப்பட்டேன்‌; என்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர்‌ நீரே; உம்மையே நான்‌ 
எப்பொழுதும்‌ துதிப்பேன்‌” (71:6). பிறந்த நாள்‌ கொண்டாட்டம்‌ என்பது ““சிறுபிள்ளைத்தனம்‌”' 
(childishness) என்று வயதானவர்கள்‌ நினைக்கலாம்‌; இல்லை, அது விரும்பத்தக்க ““சிறுபிள்ளைக்‌ 
குணம்‌”: (எஙபிரkசess). குழந்தைகள்‌, பாலகரது கொண்டாட்டங்கள்‌ பெரியவர்களும்‌ மகிழும்படித்‌ 
துதி ஸ்தோத்திரச்‌ சூழலை உண்டாக்கும்‌ (மத்‌ 21:15,16). இக்கட்டுரையை வாசித்த பின்னரும்‌, 
பிறந்த நாட்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்‌ கொடுக்கத்‌ தேவையில்லை என்று நீங்கள்‌ 
கருதலாம்‌. உங்கள்‌ கருத்தை நான்‌ மதிக்கிறேன்‌; ஏனென்றால்‌ அப்போஸ்தலன்‌ பவுல்‌ அப்படித்தான்‌ 
நமக்குப்‌ போதித்திருக்கிறார்‌: “ஒரு நாள்‌ மற்றொரு நாளைவிடச்‌ சிறந்தது எனச்‌ சிலர்‌ கருதுகின்‌ 
றனர்‌; வேறு சிலர்‌ எல்லா நாளையும்‌ ஒன்று போலவே கருதுகின்றனர்‌. இத்தகையக்‌ காரியங்களில்‌, 
-- 10 


- 10 - 
ஒவ்வொருவரும்‌ தனது மனத்தில்‌ செய்துகொண்ட முடிவின்படி நடக்கட்டும்‌” (ரோ 14:5). 
தேவனைத்‌ துதித்து உங்கள்‌ பிறந்த நாளைக்‌ கொண்டாட விரும்பினால்‌, கீழ்க்கண்ட ஜெபத்தை 
ஏறெடுங்கள்‌ -- 


பிறந்த நாள்‌ ஜெபம்‌ 

“உலகங்கள்‌ தோன்றும்‌ முன்பும்‌, எனது தாயின்‌ வயிற்றில்‌ நான்‌ உருவாகும்‌ முன்பும்‌ என்னை 
அறிந்தவரே, எனது வாழ்வில்‌ இன்னொரு ஆண்டைத்‌ துவங்கும்‌ இந்நன்னாளில்‌ உமது பாதங்‌ 
களில்‌ பணிகின்றேன்‌. சென்ற ஆண்டுகளிலெல்லாம்‌, அதிலும்‌ குறிப்பாய்க்‌ கடந்த ஆண்டில்‌, நீர்‌ 
எனக்குப்‌ பாராட்டிய இரக்கத்திற்காகவும்‌ காட்டிய அன்பிற்காகவும்‌ நான்‌ உம்மை எப்படிப்‌ 
போற்றுவேன்‌ ? நான்‌ இன்றுவரை அழிந்துபோகாதிருப்பது உமது கிருபையினாலேயே. உமது 
'இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும்‌ அவை புதியவையாயிருக்கின்றன. 

“நீர்‌ என்னிடம்‌ எதிர்பார்த்த அளவு கீழ்ப்படிதலும்‌ தூய்மையும்‌ எனது வாழ்வில்‌ காணப்படவில்லை 
என்பதை வெட்கத்துடன்‌ உம்மிடம்‌ சொல்லுகிறேன்‌. என்னை மன்னியும்‌, ஆண்டவரே! எத்தனை 
தடவை உமது மென்மையான குரலுக்கு எனது காதுகளை அடைத்துக்கொண்டேன்‌! உமது 
எச்சரிப்புகளைக்‌ கவனியாது விட்டேன்‌. போதுமான நேரம்‌ உமது திருவசனத்தைத்‌ தியானிப்பதில்‌ 
செலவிடவில்லை. அனுதின ஜெபம்‌ அவசர பூசையாகிவிட்டது. உமது திருப்பணியில்‌ எனது 
ஈடுபாடு போதாது. நான்‌ பேசிவிட்ட தேவையற்ற வார்த்தைகள்தான்‌ எத்தனை, அப்பா! இப்படி என்‌ 
பாவங்களை எண்ணி முடியாது. விண்தந்தாய்‌, என்னை மன்னியும்‌; கழுவும்‌; என்மேல்‌ 
கோபமாயிராதேயும்‌. 

“தேவா, இன்னொரு முறை என்னை உம்மிடம்‌ அர்ப்பணிக்கிறேன்‌. உமக்குக்‌ கீழ்ப்படிவதில்‌ 
துரிதப்படவும்‌, சிந்தையிலும்‌ சொல்லிலும்‌ செயலிலும்‌ தரய்மையைக்‌ காத்துக்கொள்ளவும்‌, ௪௧ 
மணிதரோடுள்ள உறவுகளில்‌ அன்பைக்‌ காட்டவும்‌, ஜெப தியானத்தில்‌ கிரமமாயிருக்கவும்‌, 
திருப்பணிக்கு அடுத்த காரியங்களில்‌ தீவிரம்‌ காட்டவும்‌ இன்று தீர்மானிக்கிறேன்‌. இன்றைக்கு 
நான்‌ செய்யும்‌ இந்தத்‌ தீர்மானத்தை என்றைக்கும்‌ காத்திட ஆவியை அருளும்‌. உமக்கும்‌ எனக்கும்‌ 
இடையில்‌ எதுவும்‌ என்றுமே வராமல்‌ காத்திடும்‌, ஆண்டவா! 

“எனது வாழ்க்கையில்‌ அன்றும்‌ இன்றும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌ எனது குடும்பத்தினர்‌, ஆசிரியர்‌, 
திருத்தொண்டர்‌, மூத்தோர்‌ மற்றும்‌ நண்பர்‌ யாவருக்காகவும்‌ உம்மைத்‌ துதிக்கிறேன்‌, ஆண்டவரே! 
அவர்கள்‌ எனக்குச்‌ செய்த நன்மைகளுக்காய்‌ அவர்களை ஆசீர்வதியும்‌. என்னைப்‌ பெற்றெடுத்‌ 
தோருக்காய்த்‌ துதிக்கிறேன்‌, வேண்டுகிறேன்‌. அவர்களை என்றும்‌ கனம்பண்ண என்னை 
உணர்த்தும்‌. 

““நேசத்‌ தந்தையே, எனது எதிர்காலத்தைப்‌ பொறுப்பெடுத்துக்கொள்ளும்‌. என்ன நோக்கத்திற்‌ 
காக நீர்‌ என்னை இவ்வுலகில்‌ பிறக்கச்‌ செய்தீரோ, அதை முழுமையாய்‌ நிறைவேற்றும்‌. நீர்‌ செய்த 
சகல உபகாரங்களையும்‌ நான்‌ என்றும்‌ மறவாதிருக்கச்‌ செய்யும்‌. இந்த நாளை எனக்கு மகிழ்ச்சியும்‌ 


உமக்குப்‌ புகழ்ச்சியும்‌ ஆக்கும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ வேண்டுகிறேன்‌, பிதாவே! ஆமென்‌!” 





R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 98437 07600, 98430 1 1943 (WhatsApp) 
<stanleyonbible(@hotmail.com> <evangelinestanley 1(@gmail.com> 
www.StanleyOnBible.com YouTube: Stanley On Bible 


